GOVERNMENT OF TAMIL NADU 

2014 


[Regd . No . TN /CCN /467 / 2012 - 14 
[ R . Dis . No . 197 /2009 . 
[Price : Rs . 1 .60 Paise . 


TAMIL 


NMFD 


R 


! 


LLLL 


F 


ILL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


GOV. 


ia 


NADU 


WIT 


TRUTH 


4LONE TE 


RIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 43] 


CHENNAI, WEDNESDAY , NOVEMBER 12 , 2014 

Aippasi 26 , Jaya , Thiruvalluvar Aandu - 2045 


Part VI— Section 3 ( b ) 
Notifications issued by Quasi-Government bodies and Public Sector Undertakings . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


தமிழ்நாடு மின்தொடரமைப்புக் கழகம் 


பொது நிர்மாண வட்டம் , மதுரை .... 


80 -81 


UNIVERSITY AUTHORITIES 


BHARATHIDASAN UNIVERSITY , TIRUCHIRAPPALLI. 


Election to the Syndicate and Standing Committee on Academic Affairs 


DTP _ VI-3 (b ) (43) — 1 


[79 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 3(b ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


தமிழ்நாடு மின்தொடரமைப்புக் கழகம் 


பொது நிர்மாண வட்டம் , மதுரை . 

அறிவிக்கை 
( Lr . No. SE/ GCC/ MDU/ AEE/ MONI/ D . No. 138 / 14 ) 


No . VI- 3( b )/ 30/ 2014 . 


இவ்வறிக்கை பொது மக்களின் நலன் கருதி 2003 ஆம் ஆண்டின் மின்சார சட்டம் பிரிவு 185 - ன்கீழ் உட்பிரிவு (2)(a) - ன்படி 
ஏற்கெனவே தந்தி துறைக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி மின்சாரத்தை கொண்டு செல்ல 2003 - ம் ஆண்டு மின்சார பிரிவு 
164 - ன்கீழ் வாரியத்திற்கு இந்திய மின்சார சட்டத்தின் கீழ் வழங்கியுள்ளது . 

தமிழ்நாடு மாநிலம் , மதுரை, திண்டுக்கல் , இராமநாதபுரம் , சிவகங்கை , தேனி, நாகர்கோவில் , திருநெல்வேலி , தூத்துக்குடி , 
விருதுநகர் மாவட்டங்களின் கூடுதல் மின்சுமையை நிறைவு செய்வதற்காக கீழ்க்கண்ட இடங்களில் புதிதாக துணை மின் நிலையம் 
அமைக்கவும் , அவற்றோடு சேர்ந்த மின்பாதைகளையும் 2014 - 2015 ஆம் ஆண்டு மற்றும் வரும் 2015 - 2016 ஆண்டுகளில் நிறுவுவதற்கு 
தமிழ்நாடு மின்சார வாரியத்திடம் அனுமதி பெற்றும் உள்ளது . 


துணை மின்நிலையம் மற்றும் மின்பாதை 


மொத்த மதிப்பீடு ( லட்சத்தில்) . 


வ . 
எண் . 


மின்பாதை 
நீளம் கி .மீ . 


மின்பாதை 
அழுத்தம் . 


( 1 ) 


(2) 


(4 ) 


(5 ) 


5 .0 


349. 85 


110 / 22 
கி . வோ . 


ஏற்கெனவே உள்ள 110 கி . வோ . செம்பட்டி - தேனி - 2 
இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் இரட்டைச்சுற்று 
மின்பாதையில் புதிதாக அமைக்கப்பட உள்ள நிலக்கோட்டை 
110 /22 கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு உள்வெளி 
மின்பாதை அமைத்தல் . 


0 .10 


6 . 808 


110/ 33 
கி . வோ . 


2 . | ஏற்கனவே உள்ள 110 கி . வோ . பசுமலை - சக்தி சுகர்ஸ் 

இரட்டைச்சுற்று மின்பாதையில் புதிதாக அமைக்கப்படவுள்ள 
நாட்டார்மங்களம் 110/33 கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு 
உள்வெளி மின்பாதை அமைத்தல் . 


10.00 


1190 . 28 


110/ 22 
கி . வோ . 


3 . புதிதாக 110 கி . வோ . காரைக்குடி - வழுதூர் இரட்டைச்சுற்று 

மின்கோபுரத்தில் இரட்டைச்சுற்று மின்பாதையிலிருந்து 
அமராவதிபுதூர் 110 /22 கி . வோ . துணை மின்நிலையத்திற்கு 
உள்வெளி மின்பாதை அமைத்தல் . 


0 .2 


13 .615 


110/ 33/11 

கி . வோ . 


ஏற்கனவே உள்ள 110 கி . வோ . காவனூர் - வாலிநோக்கம் - 
RKCPP இரட்டைச்சுற்று மின்கோபுரத்தில் இரட்டைச்சுற்று 
மின்பாதையில் புதிதாக அமைக்கப்படவுள்ள ஏர்வாடி 110/ 33/ 11 
கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு உள்வெளி மின்பாதை 
அமைத்தல் . 


மேற்குறிப்பிட்ட திட்டங்களில் உயர் அழுத்த மின்பாதை செல்லும் வழியில் ஏதேனும் முறையீடுகள் இருந்தால் , விருப்பம் 
உள்ளவர்கள் இவ்வறிக்கை வெளியிட்ட நாளிலிருந்து இரண்டு மாதத்திற்குள் கீழ்க் கையொப்பமிட்ட அதிகாரியிடம் 2003 - ம் ஆண்டின் 
மின்சாரம் சட்டப் பிரிவின்படி தெரிவிக்கவேண்டும் . 


மதுரை, 
2014 நவம்பர் 6 . 


எம் . வெள்ளைச்சாமி , 
மேற்பார்வைப் பொறியாளர் , 
பொது நிர்மாண வட்டம் . 


Nov . 12 , 2014) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


81 


அறிவிக்கை 

( Lr . No . SE/ GCC/MDU /AEE / MONI/D . No . 141 / 2014 ) 
No . VI- 3(b )/ 31 /2014 . 

இவ்வறிக்கை பொது மக்களின் நலன் கருதி 2003 ஆம் ஆண்டின் மின்சார சட்டம் பிரிவு 185 - ன்கீழ் உட்பிரிவு (2)(a )- ன்படி 
ஏற்கெனவே தந்தி துறைக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி மின்சாரத்தை கொண்டு செல்ல 2003 - ம் ஆண்டு மின்சார பிரிவு 
164 - ன்கீழ் வாரியத்திற்கு இந்திய மின்சார சட்டத்தின் கீழ் வழங்கியுள்ளது . 

தமிழ்நாடு மாநிலம் , மதுரை , திண்டுக்கல் , இராமநாதபுரம் , சிவகங்கை , தேனி, நாகர்கோவில் , திருநெல்வேலி , தூத்துக்குடி , விருதுநகர் 
மாவட்டங்களின் கூடுதல் மின்சுமையை நிறைவு செய்வதற்காக கீழ்க்கண்ட இடங்களில் புதிதாக துணை மின் நிலையம் அமைக்கவும் , 
அவற்றோடு சேர்ந்த மின்பாதைகளையும் 2014- 2015 ஆம் ஆண்டு மற்றும் வரும் 2015 - 2016 ஆண்டுகளில் நிறுவுவதற்கு தமிழ்நாடு 
மின்சார வாரியத்திடம் அனுமதி பெற்றும் உள்ளது . 


துணை மின்நிலையம் மற்றும் மின்பாதை . 


மொத்த மதிப்பீடு ( லட்சத்தில்). 


வ . 
எண் . 


மின்பாதை 
நீளம் கி . மீ . 


மின்பாதை 
அழுத்தம் . 


( 1 ) 


(2) 


(3) 


(4 ) 


(5 ) 


1 . 


12 . 00 


474 .133 


110 /11 
கி . வோ . 


ஏற்கெனவே உள்ள என் . சுப்பையாபுரம் துணை 
மின்நிலையத்திலிருந்து புதிதாக 110 கி . வோ . 
இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் இரட்டைச்சுற்று 
மின்பாதை அமைத்து , புதிதாக அமைக்கப்படவுள்ள 
கோவில்பட்டி இரயில்வே 110/11 கி . வோ . துணை 
மின் நிலையத்திற்கு மின்பாதை அமைத்தல் . 


18 .00 


18 . 00 


979 . 920 


110 
கி . வோ . 


புதிதாக 110 கி . வோ . இரட்டைச் சுற்று மின் கோபுரம் 
அமைத்து இரட்டைச் சுற்று மின்பாதையில் பான்தர் 
மின்கடத்தியைக் கொண்டு தப்புக்குண்டு 400 கி . வோ . 
துணை மின் நிலையத்தில் இருந்து இராசிங்காபுரம் 
110/ 22 கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு மின்பாதை 
அமைத்தல் . 


479. 78 


3 . புதிதாக அனுப்பன்குளம் 110 /11 கி . வோ . துணை மின் நிலையம் - 

அறிமுகப்படுத்துதல் 


110/ 11 
கி . வோ . 


219 .20 


விருதுநகர் மேற்பார்வை பொறியாளர் அலுவலக வளாகத்தில் 
புதிதாக விருதுநகர் 33/11 கி . வோ . காம்ப்ளக்ஸ் துணை 
மின்நிலையம் அமைத்தல் . 


33/11 
கி . வோ . 


213 . 22 


புதிதாக வடசேரி 33/11 கி . வோ . துணை மின்நிலையம் 
அமைத்தல் 


33/11 
கி . வோ . 


மேற்குறிப்பிட்ட திட்டங்களில் உயர் அழுத்த மின்பாதை செல்லும் வழியில் ஏதேனும் முறையீடுகள் இருந்தால் , விருப்பம் 
உள்ளவர்கள் இவ்வறிக்கை வெளியிட்ட நாளிலிருந்து இரண்டு மாதத்திற்குள் கீழ்க் கையொப்பமிட்ட அதிகாரியிடம் 2003 - ம் ஆண்டின் 
மின்சாரம் சட்டப் பிரிவின்படி தெரிவிக்க வேண்டும் . 


மதுரை, 
2014 நவம்பர் 6 . 


எம் . வெள்ளைச்சாமி , 
மேற்பார்வைப் பொறியாளர் , 
பொது நிர்மாண வட்டம் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec. 3(b ) 


UNIVERSITY AUTHORITIES 


BHARATHIDASAN UNIVERSITY , TIRUCHIRAPPALLI. 


Election to the Syndicate and Standing Committee on Academic Affairs. 


(Ref. No. BARD /A1/OR . SEN ./SYN . ELC ./43398 / 2014 .) 


No. VI- 3 (b )/ 32 /2014 . 


I. ELECTION TO THE SYNDICATE : 


Class 11 - Other Members - Sub -Section (b ) (1 ) of Section 24 under Chapter IV of the Bharathidasan University Act, 1981 - 
* Two Members elected by the Principals of the affiliated colleges from among themselves , in accordance with the system of 
proportional representation by means of a single transferable vote . 


Class II - Other Members - Sub - Section (b ) (2 ) of Section 24 under Chapter IV of the Bharathidasan University Act, 1981 - 
* Two Members elected by the teachers of the affiliated colleges other than Principals from among themselves who are members 
of the senate in accordance with the system of proportional representation by means of a single transferable vote . 


II. ELECTION TO THE STANDING COMMITTEE ON ACADEMIC AFFAIRS : 


Class || - Other Members - Sub -Section (2 ) of Section 23 under Chapter III of Bharathidasan University Act, 1981 - 
Two Members elected by the Principals of the affiliated colleges from among themselves , in accordance with the system 
of proportional representation by means of a single transferable vote . 


ELECTION SCHEDULE 


1. 


Notification of the vacancy 


17 - 11 - 2014 

Monday 
27 - 11 -2014 

Thursday 
27 - 11- 2014 

Thursday 
27 - 11- 2014 

Thursday 


Last date and hour for receipt of 
nomination papers upto 5 .00 p .m . on 
Day and hour for Scrutiny of the 
nomination papers 5 .30 p .m . on 
Publication of the list of valid 
nominations (after scrutiny) 
Last date and hour by which candidates 
may withdraw their candidature by 
notice in writing upto 3.00 p .m . on 
Publication of the final list of valid 
nominations at 3 . 30 p .m . on 
Day and time of poll 
10 .30 am to 03 . 00 p .m . 
Place of polling 


05 - 12 - 2014 
Friday 


05 - 12 - 2014 

Friday 
16 - 12 - 2014 

Tuesday 
A /c Auditorium Annex Building, 
Bharathidasan University , 
Tiruchirappalli. 


8 . 


9. 


Day and hour of counting of 
votes at 4 .00 p .m . on 
Announcement of Election result 


16 - 12 - 2014 
Tuesday 


10. 


Immediately after the 
Counting of votes 


University Office , 
Palkalaiperur, 
Tiruchirappalli-620 024 . 
7th November 2014 . 


Dr. E . RAMGANESH , 
Registrar ( Incharge ) and Returning Officer. 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , 

CHENNAION BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


